டெஸ்மன்ட் டூடு 
சமாதானத்தின் பாதிரியார் 

கரோல் கிரீன் 


டெஸ்மன்ட் டூடு 


அமைதியின் பாதிரியார் 


கரோல் கிரீன் 


சில்ட்ர ன் பதிப்பகம் 


ஷிகாகோ 


" தென் ஆப்பிரிக்காவின் நிறவெறியை உலகத்தின் 
கவனத்திற்குக் கொண்டுவர என் நோபெல் பரிசு 
உதவும் என நம்புகிறேன் ” என்று டெஸ்மன்ட் 
பத்திரிகையாளர் கூட்டத்தில் கூறினார் . 


நார்வேயின் தலைநகரமான ஆஸ்லோ டிசம்பர் 1984 - ல் மிகவும் 
குளிர்ச்சிகரமாக இருக்கும் என்பது பாதிரியாரருக்கு 
தெரிந்ததுதான். ஆனால் தானும் , தன்னை அழைத்தவர்களும் 
தொண்ணுாறு நிமிடங்கள் வெளியில் நிற்க நேரிடும் என்று அவர் 
சற்றும் எதிர் பார்க்கவில்லை . 


நோபெல் பரிசைப் பெற்று கொள்வதற்காக அவர் 
கூட்டத்திற்கு சென்றிருந்தார் . ஆனால் , கடைசி 
நேரத்தில் குண்டு வெடி அச்சுறுத்தல் வந்திருந்தது . 
பாதிரியாரையும் கூட்ட அறையையும் தகர்த்துவிடப் போவதாக 
பயமுறுத்தல் கிடைத்திருந்தது . 


வெடிகுண்டு பயமுறுத்தலின் கலவரத்திற்குப் பிறகு 
டெஸ்மன்ட் தன் மனைவி லியா டூடு மற்றும் நோபெல் பரிசு 
குழுவினர்களுடன் ஆஸ்லோபல்கலைக்கழகத்தின் 
படிகளில் . 


" எங்களுக்கு விரோதமாக செயல்படுபவர்களின் 
துளைச்சளைதான் இது வெளிப்படுத்துகிறது ” என்றார் 
பாதிரியார் டூடு . 


காவல் துறையினர் கூட்ட அறையை நன்றாக 
தேடி பார்த்து , வெடிகுடண்டு இல்லை என்று உறுதி செய்த 
பிறகு யாவரும் உள்ளே சென்றார்கள் . பாதிரியார் டூடு 
நோபெல் பரிசைப் பெற்றுக் கொண்டார் . அவர் மிக் 
உற்சாகத்துடன் இருந்த போதும் வருத்தமும் 
அடைந்தார் . 


” தெற்கு ஆப்பிரிக்காவில் நீதி இன்மையால் 
அமைதியும் இல்லை ”, என்று பாதிரியார் டூடு 
சொன்னார் . 1 


பாதிரியார் டூடு , அந்நாட்டில் நீதி , அமைதி 
இவற்றுக்காக பல ஆண்டுகள் 
செலவிட்டிருந்தார் . உழைப்பிற்காக 
உலகத்தின் பல இடங்களிலிருந்து 
விருதுகளும் கௌரவப் பட்டங்களும் 
அடைதிருந்தார் அவர் . ஆனால் தனது 
பணிக்காக அவர் செய்ய வேண்டியது 
நிறையவே இருந்தது . 
டெஸ்மாண்ட் இம்பிலோ டூடு 1931 அக்டோபர் 
21- ம் தேதியில் பிறந்தார் . அவருடைய 
தந்தை ஸகாரியா ஒரு மெதாடிஸ்ட் 
பள்ளியில் ஆசிரியராகவும் , தாய் ஒரு 
ஊழியராகவும் இருந்தார்கள் . இவர்கள் தென் 
ஆப்பிரிக்காவில் ட்ரான்ஸ்வால் என்கிற 
மாகாணத்தில் தங்க சுரங்கத்திற்குப் பெயர் 
போன க்லெர்க்ஸ்ட்ராப் என்ற நகரத்தில் 
வசித்து வந்தார்கள் . 
டெஸ்மன்ட் குழந்தையாக இருந்த போது 
பிழைப்பாரோ என்ற நிலையில் மிகவும் 
பலவீனமாக இருந்தார் . ஆனால் அவருடைய 
பாட்டியார் அவருடைய பெயரின் நடுவில் 
ம்பிலோ என்ற பெயரை சேர்த்தார் . புன்டு 
மொழியில் இதன் பொருள் "உயிர் ”. 
டெஸ்மான்ட் பிழைத்தார் . 


அவர் சிறு வயதிலிருந்தே சில கடினமான 
உண்மைகளைப் புரிந்துக் கொண்டார் . தென் 
ஆப்பிரிக்க குடிமக்களில் கருப்பு 
இனத்தவர்கள் எழுவது சதவிகிதம் 
என்றாலும் அவர்களுக்கு தேசிய 
தேர்தல்களில் வாக்கு உரிமை கிடையாது . 
அவர்கள் விருப்பப்படி எங்கு 
வேண்டுமானாலும் வாழவோ, நிலத்தை 
வாங்கவோ உரிமை இல்லை . தங்களுக்கு 
வேண்டியபடி ஒரு இடத்திலிருந்து 
மற்றொரு இடம் மாறுவதற்குக் கூட 
அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது . ஆனால் 
அரசாங்கம் அவர்களை எந்த நேரத்திலும் 
இடம் பெயர்த்துவிடலாம் . 


வெள்ளையர்களின் குழந்தைகளுக்கு 
பள்ளியில் இலவச உணவு அளிக்கப்பட்டது . 
எனினும் வீட்டிலிருந்து வரும் சாப்பாட்டை 
விரும்பியதால் பலமுறை இலவச உணவை 
தூக்கி எறிந்தார்கள் என்பதையும் அறிந்துக் 
கொண்டார் டெஸ்மன்ட்... 


ஜோஹன்னஸ்பர்கின் தெற்குப்பகுதியில், பெரும்பாலும் கருப்பர்கள் குடியிருந்த ஷா 
என்ற நகரத்தில் 1960- ல் இந்த கூட்டம் கூடியது . பதினாறு வயதிற்கு மேல் உள்ள 6 
ஆப்பிரிக்கக் கருப்பர்கள் யாவரும் , தாங்கள் வசிக்கும் இடமும் வேலை செய்யும் இ 
குறிப்பிடப்பட்ட கைப்புத்தகம் ஒன்றை வைத்திருக்க வேண்டும் என்ற சட்டத்திற்கு 
போராட ஒன்று சேர்ந்தார்கள் . வெள்ளையர்கள் ஆட்சி செய்த எல்லைக்குள் சுதந்திர 
இவர்கள் நடமாடுவதை தடுப்பதற்காகவே இவ்வகையான சட்டங்களை அதிகாரிகள் 
அமுலுக்குக் கொண்டுவந்திருத்தார்கள் . இந்த படம் எடுத்த சில நேரத்திற்குள் காவா 
அதிகாரிகள் வந்து துப்பாக்கியால் சுட ஆரம்பித்து விட்டார்கள் . இதனால் அறுபது ந 
இறந்ததுடன் நூற்றுக் கணக்கானவர்கள் காயமடைந்தார்கள் . 


இந்த படத்தில் 
ஜோஹன்னஸ்பர்க் 
சுரங்கத்தில் ஆறு 
மாதங்கள் 
வேலை செய்ய போகு 
ஒரு கருப்பரின் 
கைப்புத்தகத்தை 
பரிசீலனை | 
செய்கிறார்கள் . இந்த 
கைப்புத்தக சட்டம் 19 
தான் மாற்றப்பட்டது . 


மிஷன் பள்ளியில் இன்று தான் கருப்பர்களின் கடைசி 
தினம் . வெள்ளையர்களுக்குக் கிடைக்கும் அதே கல்வி 
கருப்பர்களுக்கும் கற்பிக்கக் கூடாது என்ற அரசாங்காத்தின் 
சட்டத்தை மிஷன் பள்ளிகள் அங்கீகரிக்க மறுத்து , 
பள்ளிகளை மூடிவிட்டார்கள் . 


கருப்பர்கள் குப்பைத் தொட்டியை சுற்றி கும்பலாகக் 
கூடுவதை டெஸ்மன்ட் கவனித்தார் . வெள்ளையர்களின் 
குழந்தைகளுக்குக் கிடைத்த இலவச மதிய உணவு 
அவர்களுக்குக் கிடைக்காததால் அந்த குழந்தைகள் 
விட்டெறிந்த உணவை சாப்பிட்டுக்கொண்டு 
இருந்தார்கள் . 


ஜோஹன்னஸ்பர்கில் குச்சுவீடுகள் நிறைந்த கருப்பர்கள் வசித்துவந்த 
பகுதி ,சின்ன பட்டிணமான ஸோஃபியாவின் மத்தியில் இருந்தது . 
பின்னணியில் க்ரைஸ்ட் த கிங் என்கிற சரச்சில் ஏன்ஜிலிகன் 
என்ற சமூகத்தின் பாதிரியார்களால் பராமரிக்கப்பட்டு வந்தது . 


டெஸ்மன்ட் குடும்பம் அவருடைய 
பன்னிரெண்டாம் வயதில் பெரு நகரமான 
ஜோஹன்னஸ்பர்கிற்கு மாறி வந்தது . குருடர்களின் 
மிஷினரி பள்ளியில் அவருடைய தாய் சமையல்பணி 
செய்து வந்தார் . அந்த பள்ளியில் , ஒருவருக்கு 
ஒருவர் உதவி செய்துகொண்டு ஆதரவாக இருப்பதை 
கவனித்தார் . அது அவரை ஆழமாக 
நெகிழவவைத்தது . ஒரு நாள் தானும் 
மற்றவர்களுக்கு உதவவேண்டும் என்று 
தீர்மானித்தார் . 


ஒரு நாள் டெஸ்மன்ட் தன் தாயுடன் 
இருந்த போது ட்ரெவர் ஹட்ல்ஸ்ட ன் 
என்ற ஒரு வெள்ளையர் இவர்களைக் 
கடந்து சென்றார் . ஜோஹன்னஸ்பர்கில் 
கருப்பர்கள் வசித்து வந்த ஸோஃபியா 
எனப்படும் பகுதியில் வேலை செய்து 
கொண்டிருந்த ஒரு ஏன்ஜிலிகன் 
பாதிரியார் அவர் . தனது தொப்பியை 
தாயார் டூடு- விற்கு மரியாதை 
செலுத்தும் அடையாளமாகக் 
கழற்றினார் . தென் ஆப்பிரிக்காவில், 
ஏழை கருப்பு தொழிலாள பெண்களுக்கு 
வெள்ளையர்கள் இவ்விதமான 
மரியாதை செலுத்துவதில்லை 
என்பதால் டெஸ்மன்ட் இந்த எதிர்பாராத 
செய்கை கண்டு திகைத்துப் போனார் . 
இந்த அனுபவத்திலிருந்து , தான் கருப்பர் 
என்பதற்காக வெட்கப்பட வேண்டாம் 
என்றும் , மாறாக அவர்கள் 
வெள்ளையர்களுக்கு சமமானவர்கள் 
என்றும் புரிந்துக் கொண்டார் . 


ஜோஹன்னஸ்பர்கில் வேலை செய்து கொண்டிருந்த கருப்பர்கள் 
சின்ன பட்டிணமான ஸோஃபியாவில் நெரிசலான சிறிய 

குடிசைகளில் குடியிருந்தர்கள்(மேலே) . இன ஒதுக்கீட்டு 
கொள்கையின்படி சேரிகளை சிதைத்து புதிய சுத்தமான வீடுகள் 
கட்டப்பட்டன ( கீழே ) . ஆனால் இவர்கள் செல்லும் பேருந்தில் 
வேலைக்கு சென்று வர பல மணி நேரங்கள் ஆயிற்று . 


டெஸ்மன்ட் 1945 - ல் மடிபேன் உயர்நிலை பள்ளிக்குச் சென்றார் . 
ரயில் ஸ்டேஷனில் வேர்கடலை விற்றும் , கோல்ஃப் 
மைதானத்தில் சாமான்களைச் சுமந்தும் பொருள் ஈட்டினார் . 
பள்ளிப்படிப்பு முடிந்ததும் தான் ஒரு மருத்துவராக வேண்டும் 
என்று விரும்பினார் ; ஆனால் அதற்கு பணம் அதிகம் 
தேவைப்படும் என்பதால் டெஸ்மன்ட் ப்ரெடோரியாவில் பன்டு 
நார்மல் கல்லூரியில் படித்து ஆசிரியராக முடிவு செய்தார் . 
அந்த கட்டத்தில் அவர் காசநோயால் பீடிக்கப்பட்டு 
மருத்துவமனையில் இருபது மாதங்கள் இருக்க நேர்ந்தது . 
இப்போது எப்படி கல்வி பயல முடியும் என்று திகைத்தார் . 
தினமும் பாதிரியார் ஹட்ல்ஸ்ட ன் அவரை பார்க்க வந்தார் . 
அவர் படிப்பதற்குப் புத்தகங்கள் கொண்டுவந்து அவருடன் 
அளவளாவிக் கொண்டிருப்பார் . டெஸ்மன்ட் தான் படிப்பை 
முடித்துவிடலாம் என்ற நம்பிக்கையுடனே இருந்தார் ; 
பாதிரியாரை உற்சாகப்படுத்தினார் . 


SOUTH AFRICA 


கருப்பர்கள் பஸ்ஸின் கட்டண உயர்வை எதிர்த்து 
1957 - ல் அதை புறக்கணித்தார்கள் . கால்நடை உட்பட 
மற்ற போக்குவரத்து சாதனங்களை அவர்கள் 
பயன்படுத்தலானார்கள் . 


டெஸ்மன்ட் 1954 - ல் மடிபேன் உயர்நிலை பள்ளியின் 
ஆசிரியரானார் . பிறகு குர்கர்ஸ்ட்ராப் முன்சிவீல் உயர்நிலை 
பள்ளியில் கற்றுக் கொடுத்தார் . 1955 - ல்லி நோமாலிஸோவை 
திருமணம் செய்து கொண்டார் . மூன்று பெண்கள் , ஒரு பையன் 
என அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் . ஹட்ல்ஸ்ட ன் 
ஞாபகார்த்தமாக ஆண்பிள்ளைக்கு ட்ரெவர் என்று பெயரிட்டார்கள் . 


அரசாங்கம் 1957 - ல் இனி வெள்ளையர்களுக்குக் 
கிடைக்கும் அதே கல்வி கருப்பர்களுக்குக் கிடைக்காது 
என்றும் , பன்டு கல்விதான் கற்க வேண்டும் என்றும் 
முடிவெடுத்தது . அநேக ஆசிரியர்கள் , டெஸ்மன்ட் டூடு 
உள்பட , இதை அங்கீகரிக்காமல் எதிர்த்து தங்கள் 
வேலையை ராஜினாமா செய்தார்கள் . 


மறுபடியும் அவர் வாழ்வின் திசை மாறிற்று ; 
ஆன்கிலிகன் சர்ச்சில் சேர்ந்து , 1961 - ல் பாதிரியாராக 
நியமிக்கப்பட்டார் . 


முதலில் பாதிரியார் டூடு தென் ஆப்பிரிக்காவில் ஒரு 
சர்ச்சில் இருந்தார் .பிறகு 1962- ல் தன் குடும்பத்துடன் 
இங்கிலாந்திற்கு சென்று அங்கு லண்டனில் கிங்க்ஸ் 
கல்லூரியில் படித்தார் . பல சர்ச்களில் வேலை 
செய்தார் . 


டூடு குடும்பம் 1967 - ல் தென் ஆப்பிரிக்காவிற்கு திரும்பி 
வந்தார்கள் . பாதிரியார் டூடு முதலில் ஃபெட்ரல் 
தியோலோஜிகல் கல்லூரியிலும் பிறகு லொசோதோ 
நேஷனல் பல்கலைக் கழகத்திலும் கற்றுக் 
கொடுத்தார் . 


பலருக்கும் ஜோஹன்னஸ்பர்க் ஒரு பொன் நகரமாக அமைந்தது ; 
வெள்ளையர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த செல்வம் 
ஜோஹன்னஸ்பர்க் அருகில் அமைந்திருந்த தங்க, வைர , யுரேனியம் 
சுரங்கங்களிலிருந்து எடுக்கப்பட்ட செல்வம் . 


பிறகு 1972 - ல் பாதிரியார் டூடு இங்கிலாந்திற்குத் திரும்பி 
உதவி பணத்துடன் வேர்ல்ட் கௌனஸில் ஆஃப் சர்ச்சஸி 
வேலை செய்தார் . 


ஆனால் , 1975 - ல் அவர் ஜோஹன்னஸ்பர்க் ஆங்கிலிகன் 
அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு , ஆங்கிலிகன் சர்ச்சின் 
முதல் கருப்பு அதிகாரியானார் . 


ஜோஹன்னஸ்பர்க்கில் இருந்து 15 மைல் தூரத்தில் உள்ள சோவெட்டோ 
வட்டாராத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் இரண்டாம் நாளில் கலகக்காரர்கள் 
பலாத்காரமாக பேருந்தை எரிக்கலானார்கள் . கருப்பினத்தவர்கள் பள்ளியில் 
டச்சு அடிப்படையிலான ஆஃபிரிகான்ஸ் மொழியைக் கற்பிக்க 1985 - ல் 
அரசாங்கம் எடுத்த முடிவை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கிறார்கள் . 


சோவேட்டோ 
கலவரத்தில் 
கொல்லப்பட்ட 
ஒரு வெள்ளையர் 
சடலத்தின் மீது 
காவல் துறையினர் 
நிற்கிறார்கள் . இந்த 
கலவரத்தில் ஆறு 
பேர் இறந்தார்கள்; 
காயமடைந்தவர்கள் 
நாற்பது பேருக்கு 
மேல் இருக்கும் . 


சோவெட்டோ 
மெடோலேன்ட் 
பள்ளி 
மாணவர்கள் 1977 


ல் 


அரசாங்கத்தின் 
ஆஃபிரிகான்ஸ் 
கொள்கையை 
எதிர்த்து 
தங்களுடைய 
பள்ளி 
புத்தகங்களை 
எரித்த னர் . 6000 
க்கும் 
மேற்பட்ட 
ஆர்ப்பாட்டக்காரர் 
களைக் 
கலைப்பதற்குக் 
காவல் 
துறையினர் 
கண்ணீர்ப் 
புகையை 
பயன்படுத்தினர் 


ஓரு அதிகாரி என்கிற முறையில் , அவர் தென் 
ஆப்பிரிக்க அசாரங்கம் எப்படி கருப்பர்களை 
நியாயமற்ற முறையில் நடத்துகிறது என்று 
எடுத்து சொல்ல முயன்று , சிலர் எந்த குற்றமும் 
சாட்டப்படாமல் நீண்ட காலமாக சிறையில் 
அடைக்கப்பட்டார்கள் என்பதை கூறினார் . 
அதிகாரி டூடு இரு தரப்பினரும் தங்கள் 
பிரச்சினைகளை அமைதியாக தீர்க்க வேண்டும் 
என்று விரும்பினார் . ஆனால் பல இளம் 
கருப்பர்கள் கோபமடைந்திருப்பதையும் 
அறிந்திருந்தார் . எதுவும் நடக்கலாம் என்றொரு 
நிலை இருந்தது . 


அரசாங்கம் அவர் சொன்னதைப் பொருட்படுத்தவில்லை. சோவெட்டோ 
பகுதியில் ஜூன் 16th , 1976- ல் கலவரம் ஏற்பட்டு 600 கருப்பர்கள் சுட்டுக் 
கொல்லப்பட்டனர் . 


அதே வருடம் டெஸ்மன்ட் தென்னாப்பிரிக்காவின் மத்தியில் சுதந்திர 
முடியரசு நாடான லெசோதோவின் பாதிரியாரானார் . அவர் 
விரும்பியிருந்தால் அந்த நாட்டின் குடிமகனாக இருந்திருக்கலாம் . 
ஆனால் அப்படி செய்யவில்லை . 


கருப்பு , வெள்ளை மாணவர்கள் இருவரும் ஜோஹன்னஸ்பர்க் 
நகரத்தின் இனவெறியை எதிர்த்தனர் . இங்கே அவர்கள் காவல் 
துறையினர் தாக்குதலிலிருந்து ஓடுகிறார்கள் 


கலவரத்தின் போது ஒரு 
மாணவன் காவல் 
துறையின் கையில் 
பிடிபட்டார் . 


தென் ஆப்பிரிக்க அரசாங்கம் கருப்பர்களை 
துன்புறுத்தியதால் அவர் வேதனைப்பட்டாலும் , அழகான 
தென் ஆப்பிரிக்காவை மிகவும் விரும்பினார் 
பாதிரியார் டூடு 1978- ல் தென் ஆப்பிரிக்காவின் 
கௌன்ஸில் ஆஃப்ஸ் சர்ச்சஸ் - ன் பொது 
செயலாளராக நியமிக்கப்பட்டார் . இந்த குழு 
சமூகத்தில் எளியவர்களுக்கு உதவுவதற்கு மிக 
கடினமாக உழைத்தது . இவ்வாறு அவர்கள் அரசியல் 
கைதிகளுக்கு உதவியது அரசாங்கத்திற்கு 
பிடிக்கவில்லை . 


பாதிரியார் டூடு 1979 - ல் செய்ததையும் அரசாங்கம் 
அங்கீகரிக்கவில்லை . கருப்பர்களை வளமற்ற 
பழங்குடி நிலங்களுக்கு இடமாற்றம் செய்தார்கள் . 
மக்கள் பட்டினியாய் இருப்பதற்குக் காரணம் 
அரசாங்கம் தான் என்று கூறினார் 
அவர் தென் ஆப்பிரிக்காவடன் வர்த்தகம் 
செய்வதை நிறுத்தும்படி அமெரிக்காவையும் , 
ஐரோப்பிய நாடுகளையும் கேட்டுக்கொள்ள 
ஆரம்பித்தார் . தென் ஆப்பிரிக்கா பணத்தை 
இழந்துவிட்டால் , கருப்பர்களை அவர்கள் நடத்தும் 
விதம் மாறலாம் . 
அவரை தண்டிப்பதற்காக அவருடைய 
பாஸ்போர்ட்டை அரசாங்கம் பறித்துக் கொண்டது . 
கொலம்பியா பல்கலைகழகத்தில் கௌரவ பட்டம் 
வாங்க அவர் நியூ யார்க் நகரம் போவதற்கும் 
அனுமதிக்கவில்லை . ஆகவே கொலம்பியாவின் 
தலைவர் , பட்டம் வழங்க தென் ஆப்பிரிக்காவிற்கு 
வந்தவர் , பாதிரியார் டூடு ஆப்பிரிக்கா 
ஒருங்கிணைக்கப்படுவதற்கான சின்னம் என்று 
சொன்னார் . 


ஆஸ்லோவில் தான் பெற்ற 
அமைதிக்கான நோபெல் 
பரிசை பாதிரியார் டூடு 
காட்டுகிறார் . வலது பக்கம் 
அவருடைய டிப்ளோமாவை 
நோபெல் சமாதான பரிசு 
குழுவின் தலைவர் , ஏஜில் 
ஹார்விக் பிடித்துக் 
கொண்டிருக்கிறார் . 


பர் 1984 - ல் நியூ யார்க் நகரத்தில் இருந்த 
லாஜிகல் கல்லூரிக்கு பிரயாணம் செய்ய முடிந்தது . 
அக்டோபர் 16 - ந் தேதி அன்று அமைதிக்கான நோபெல் 
பூ அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பதை 
ட்டார் . வழங்கப்பட்ட பரிசுடன் தந்த ஆவணத்தில் 
பான மாற்றலில் ஈடுபட்ட எல்லா தென் ஆப்பிரிக்கக் 
ளையும் புகழ்ந்திருந்தது . 
ரம் ஜெயித்துக் கொண்டிருக்கின்றோம் ” “நியாயம் 
ம் ”, என்று பாதிரி டூடு கூறினார் . 


S 


eARE 


த்தில் இறந்த ஒருவனுக்காக துயரமடைந்த கருப்பர்கள் , இறுதி சடங்கில் 
ர தூக்கிக் கொண்டு இனவெறியை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பினார்கள் . 
ர பிடிங்கிக் கொண்டு , காவல் துறை கூட்டத்தைக் கலைத்தது 


பரிசு தொகையிலிருந்து பெருமளவு தென் ஆப்பிரிக்க மாணவர்கள் 
- கு உதவி பணமாக கொடுக்கப்படும் என்றும் டூடு கூறினார் . 
கு 1984 - ல் ஜோஹன்னஸ்பர்க் பாதிரியார் பதவி கிடைத்தவுடன் 
க்காவின் கௌன்ஸில் ஆஃப்ஸ் சர்ச்சஸ் வேலைய ராஜினாமா 
ர் . இதற்கிடையில் கலவரங்கள் , புறக்கணிப்புகள் , எதிர்ப்புக்கள் 
ந்தன . இரு தரப்பினர்களையும் சமாதானமாக வேலை செய்யும்படி 
றைகள் பாதிரி டூடு கெஞ்சினார் . 


1985 ஆகஸ்ட் 6- ம் தேதி , வெகுண்ட 
அரசாங்கமும் , கருப்பர்களும் நேருக்கு - நேர் 
சந்தித்ததை அவர் பார்த்தார் . கருப்பர்கள் சவ 
அடக்கத்திற்கு சென்று கொண்டிருந்ததை 
அரசாங்கம் கலவரத்திற்குப் போவதாக 
நினைத்தது . 
அரசாங்கம் கருப்பர்களுக்கு பஸ் கொடுத்தால் , 
அவர்கள் போய் கொண்டிருக்கும் இடத்திற்கு 
அது கொண்டு விட்டுவிடும் ; அதனால் கலவரம் 
உண்டாக வாய்ப்பில்லை என்று அமைதியாக 
பாதிரியார் ஒரு யோசனை சொன்னார் . 


கலவரத்தில் இறந்து போன மற்றுமொரு கருப்பருக்கு இறுதி சடங்குகள் 
தயாரித்துக் கொண்டிருக்கும் போது ஆயுதமேந்திய பாதுகாப்பு படைகள் 
சென்றன . 


பல சமயங்களில் 
கருப்பர்களின் இ 
சடங்கு ஊர்வலம் 
அரசாங்கத்தை 
எதிர்த்த வன்முன் 
எழுச்சியாக மாற 
1984 முதல் 1500 
பேர்கள் , பெரும்பு 
கருப்பர்கள் , 
கொல்லப்பட்டார் 


Illne 


துறை சம்மதித்தது ; இறுதி சடங்கு அமைதியாக முடிந்தது 
ாரு சமயம் ஒரு கருப்பர்கள் கூட்டம் காவல்துறையினர் ஒருவரை 
லடித்து சாக அடிக்க முயன்றதைப் பார்த்து டூடு அவருக்கு முன் சென்று 
தால் அவருடைய உயிரைக் காப்பாற்றினார் . 
ஆப்பிரிக்காவின் நிலையை சமாதான வழியில் மாற்ற வேண்டும் என்பது 
ராயம் என பாதிரியார் டூடு பல முறைகள் எடுத்து சொன்னார் . அவர் இரு 
ங்கள் எழுதியிருக்கிறார் : ( வியர்த்தமான பேச்சு ; நம்பிக்கையும் வேதனையும் 
ilderness ; Hope and Suffering) . 


வர் ஒரு சிறிய உருவம் படைத்தவர். படிப்பதும் , பாட்டு 
டுவதும் , சிரிப்பதும் அவருக்கு பிடித்தமானவை . சர்ச்சி 
நபவர்களுக்கு கதை சொல்லுவதில் அவருக்கு தனி வி 
பிலில் வரும் Exodus என்கிற கதை அவருக்கு மிகவும் 
ன்று . அதில் ஈஜிப்பில் அடிமைகளாக இருந்த ஜனங்கன 
டுதலை செய்தார் 


5665-E606E962 


மனிதன் சுதந்திரமாக் இருக்க வேண்டும் என்பது இன்றும் கடவுள் வி 
பாதிரியார் டூடு நம்பினார் . நிற பேதமில்லாமல் , யாவருக்கும் சுதந்திரம் 
கடவுள் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதால் தென் அமெரிக்க கரு 
தான் இவ்வளவு பாடுபடுவதாகக் கூறினார் . 
இடது பக்கத்தில் இருக்கும் , கோரெடெல்லா ஸ்காட் கிங் 1986 - ல் அமை 
மார்டின் லூதர் கிங் பரிசை பாதிரியார் டூடுவிற்கு வழங்கினார் . நடுவி 
மார்டின் லூதர் கிங்கின் சகோதரி , கிறிஸ்டினா கிங் ஃபாரிஸ் மற்றும் 
பக்கத்தில் இருக்கும் டூடுவின் புதல்வி ம்ஃபோ ஆகியவர்களும் எப்நேக 
சர்ச்சில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டார்கள் . 


FENOM LETTER FROM THE 
EEDOM LETTER FROM 
MERICAN PEOR 


எங்கெங்கு , எப்பெப்போது வாய்ப்பு கிடைத்தாலும் 
டூடு அங்கு நிறவெறியைப்பற்றி பேசுவார் . 
இது எளிதான வேலையில்லை ; ஆபத்தும் உண்டு. 
ஆனால் தான் பயப்படவில்லை என்றும் , இதை 
தான் செய்ய வேண்டும் என்று கடவுள் 
விரும்புவதால் அரசாங்கம் அவரை நிறுத்த 
முடியாது என்றும் அவர் சொல்லுவார் . 
" என்னால் இதை தவிர்க்க முடியாது ” என்று அவர் 
எழுதினார் . " அநியாயாம் நடப்பதைப் பார்த்துக் 
கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது 
மிஞ்சி போனால் அவர்களால் செய்யக் கூடியது 
என்னை கொலை செய்வது ; மரணம் என்பது 
மோசம் என ஒரு கிறிஸ்துவர் நினைப்பதில்லை .” 


LLI 


1955 லியா நொமில்பொவை திருமணம் செய்து 


டார் . 


1955 - 57 கெர்க்ஸ்டோர்ப் - ல் இருந்த முன்ஸ்வீ 

பள்ளியில் ஆசிரியராக இருந்தார் . 


ல் உயர்நிலை 


1958 - 60 ஜோஹானஸ்பர்க் - ல் இருந்த ஸீயின்ட் பீட்டர் தியோலோஜிக 

ஸிமினரி - ல் படித்தார் 


1961 ஆங்க்கிலிகன் சர்ச்சின் பாதிரியராக நியமிக்கப்பட்டா 


1965 லன்டன் கிங்ஸ் கல்லூரியில் பேச்லர் ஆஃப் டிவினிடி பட்டம் 


பெற்றார் . 


1966 லன்டன் கிங்ஸ் கல்லூரியில் மாஸ்டர் ஆஃப் தியோலெ 

பெற்றார் . 


1967- 69 தென் ஆப்பிரிக்காவின் ஃபெடரல் தியோலொஜிகல் செமின 

ஆசிரியராக பணிபுரிந்தார் . 


1969 - 71 லெஸோதொ நேஷனல் பல்கலைகழகத்தில் ஆசிரியர் பதவி 


வகித்தார் 


1972 - 75 தியோலொஜிகல் கல்வி நிதியின் இணை இயக்குனராக 

பனியாற்றினார் . 
1975 ஜோஹன்னஸ்பர்கின் ஆஞ்சிலிகன் குருவாக இ 
1976 லெஸோதொவின பாதிரியாராக இருந்தார் . 
1978 -84 தென் ஆப்பிரிக்காவின் கௌன்ஸில் ஆஃப்ஸ் சர் 

செயலாளராக நியமிக்கப்பட்டார் . 


4004 


உ 


. ம . - - - 


செ 


. . . . பி 


. கதை கதை 


